﻿275.வட்டி உண்போர், ஷைத்தான் தீண்டியதால் பைத்தியம் பிடித்தவன் எழுவதைப் போலன்றி (மறுமை நாளில்) எழமாட்டார்கள்."வணிகம் என்பதே வட்டியைப் போன்றதுதான்" என அவர்கள் கூறியதே இதற்குக் காரணமாகும்.அல்லாஹ்  வணிகத்தை அனுமதித்து வட்டியைத் தடை செய்துள்ளான்.எனவே, தம் இறைவனிடமிருந்து அறிவுரை வந்த பிறகு (வட்டியிலிருந்து) விலகிக்கொண்டவருக்கு, சென்(ற காலத்தில் பெற்)றுவிட்டது உரியதாகும்.அவரது விவகாரம் அல்லாஹ் விடம் இருக்கிறது.(ஆனால், இந்த அறிவுரை வந்த பிறகும்) வட்டியில் மீண்டும் ஈடுபடுவோர் நரகவாசிகள் ஆவர்.அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பர்.
-----------------------------------------------
இதுவரை, குடும்பச் செலவுகளை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றுபவர்கள், ஸகாத்தை வழங்குபவர்கள், எல்லா நேரங்களிலும் சூழ்நிலைகளிலும் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் கூடுதலான தர்மம் வழங்கக் கூடியவர்கள் உள்ளிட்ட நல்லவர்களைப் பற்றி அல்லாஹ்  குறிப்பிட்டான் 
இங்கு வட்டி உண்போர், மக்களின் பொருட்களைத் தவறான முறையில் உண்போர், சந்தேகத்திற்கிடமான பொருட்களை உண்போர் ஆகியோரைப் பற்றி அல்லாஹ்  குறிப்பிடுகின்றான்.அவர்கள் (மறுமை நாளில்) தங்களுடைய கப்றுகளிலிருந்து (சவக்குழி) எழுப்பப்படும்போது எவ்வாறு எழுவார்கள் என்பது குறித்தும் அவன் தெரிவிக்கின்றான்.

வட்டி உண்போரின் நிலை 
--------------------------------
அல்லாஹ்  கூறுகின்றான்: வட்டி உண்போர், ஷைத்தான் தீண்டியதால் பைத்தியம் பிடித்தவன் எழுவதைப் போலன்றி (மறுமை நாளில்) எழமாட்டார்கள்.
அதாவது வட்டி உண்போர் மறுமை நாளில் தங்களுடைய கப்றுகளிலிருந்து எழும்போது, ஷைத்தான் தாக்கியதால் பித்தம் பிடித்தவன் எழுவதைப் போன்று வெறுக்கப்படும் நிலையிலேயே எழுவார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: வட்டி உண்பவன் மறுமை நாளில் மூச்சுத் திணறிய நிலையில் பைத்தியக்காரனாக எழுப்பப்படுவான்.இவ்வாறே அப்துல்லாஹ்  பின் அப்பாஸ் (ரலி), இக்ரிமா, ஹசன் அல்பஸ்ரீ, கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் கூறியுள்ளனர்.
மேலும், இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "(இறைவனுடன்) போர் புரிவதற்காக உன் ஆயுதத்தை எடுத்துக்கொள் என வட்டி உண்போரிடம் மறுமை நாளில் சொல்லப்படும்" என்று கூறிவிட்டு, இந்த வசனத்தை ஓதிக்காட்டினார்கள்.பைத்தியம் பிடித்தவனைப் போன்று கப்றுகளிலிருந்து அவர்கள் எழுவார்கள் என்றும் கூறினார்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: நான் விண்ணுலகப் பயணம் மேற்கொண்ட இரவில் ஒரு கூட்டத்தாரிடம் அழைத்துச் செல்லப்பட்டேன்.அவர்களின் வயிறுகள் வீடுகளைப் போன்று (பெரிதாக) இருந்தன.அவற்றில் பாம்புகள் காணப்பட்டன.அவை வயிற்றுக்கு வெளியிலிருந்து வந்து போய்க்கொண்டிருந்தன.
அப்போது நான் வானவர் ஜிப்ரீலிடம், "ஜிப்ரீலே! இவர்கள் யார்?" என்று கேட்டேன்.அவர், "இவர்கள் வட்டி உண்டவர்கள்" என்று கூறினார்கள்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (கனவில்) நாங்கள் ஆறு ஒன்றை அடைந்தோம்.-அறிவிப்பாளர் சமுரா பின் ஜுன்துப் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்:
அந்த ஆறு இரத்தத்தைப் போன்று சிவப்பு நிறத்தில் இருந்தது என நபி (ஸல்) அவர்கள் கூறியதாக நான் கருதுகிறேன்.- அந்த ஆற்றில் ஒருவர் நீந்திக்கொண்டிருந்தார்.
ஆற்றின் கரையோரத்தில் மற்றொருவர் நின்றுகொண்டிருந்தார்.அவர் அதிக அளவில் கற்களைத் தன்னிடம் சேர்த்துவைத்திருந்தார்.ஆற்றில் நீந்தும் அந்த மனிதர், கரையில் நின்றிருக்கும் மனிதரை நோக்கி வந்து வாயைத் திறக்கிறார்.இவர் அவரது வாயில் கற்களைப் போடுகிறார்.இவர் யார் என்று கேட்டபோது, வட்டி உண்டவர் என்று விளக்கமளிக்கப்பட்டது.

வணிகமும் வட்டியும் 
-------------------------------
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: வணிகம் வட்டியைப் போன்றதுதான் என அவர்கள் கூறியதே இதற்குக் காரணமாகும்.அல்லாஹ்  வணிகத்தை அனுமதித்து வட்டியைத் தடை செய்துள்ளான்.
அதாவது வணிகமும் வட்டியைப் போன்றதுதான் -(வட்டியும் வணிகத்தைப் போன்றதுதான் என்று அவர்கள் குறிப்பிடவில்லை என்பது கவனிக்கத் தக்கது)- என்று கூறி, அல்லாஹ்  ஏற்படுத்திய விதிமுறைகளை ஆட்சேபித்ததாலேயே அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்.
வணிகம் எப்படி அனுமதிக்கப்பட்டதோ அப்படியே வட்டியும் அனுமதிக்கப்பட்டதுதான் என்று ஒப்பிட்டுப் பேசுவது அவர்களின் நோக்கமன்று.ஏனெனில், இணைவைப்பாளர்கள் குர்ஆனில் இறைவன் அனுமதித்துள்ள அடிப்படை வணிகத்தையே ஏற்கவில்லை.அவ்வாறு ஒப்பிட்டுப் பேசுவதாக இருந்திருந்தால், "வட்டியும் வணிகத்தைப் போன்றதுதான்" என்று சொல்லியிருப்பார்கள்.
ஆனால், அவர்கயோ "வணிகமும் வட்டியைப் போன்றதுதான்" என்றே கூறினார்கள்.இதிலிருந்து, வட்டியும் வணிகமும் நிகரானவை; அப்படியிருக்க ஒன்றை அனுமதித்து, மற்றதைத் தடை செய்வதேன் என்று ஆட்சேபிப்பதே அவர்களது நோக்கமாகும் என்று தெரிகிறது.இது மார்க்க விதியின்மீது அவர்கள் தொடுத்த எதிர்ப்பாகும்.இதற்காகவே அந்தத் தண்டனை.
அடுத்து "அல்லாஹ்  வணிகத்தை அனுமதித்து, வட்டியைத் தடை செய்துள்ளான்" என இவ்வசனம் கூறுகிறது.(இத்தொடர், இணைவைப்பாளர்கள் தெரிவித்த ஆட்சேபத்தின் தொடர்ச்சியாக இருக்கலாம்.
இதன்படி, "வணிகம் வட்டியைப் போன்றதுதான் என்றிருக்க, அல்லாஹ் வோ வணிகத்தை அனுமதித்து வட்டியைத் தடை செய்துள்ளானே! அது எப்படி?" என்று அவர்கள் கூறினார்கள் எனப் பொருள் அமையும்.அல்லது) அவர்களது கூற்றுக்கு மறுப்பாக அல்லாஹ்  கூறிய செய்தியாகவும் இது இருக்கலாம்.இதன்படி, அல்லாஹ்  வணிகத்தை அனுமதித்து வட்டியைத் தடை செய்து, இரண்டையும் வேறுபடுத்தியிருப்பது அவர்களுக்குத் தெரியும்.அப்படியிருந்தும், வணிகமும் வட்டியைப் போன்றதுதான் என அவர்கள் ஆட்சேபிக்கிறார்கள் எனப் பொருள் அமையும்.
அவன் அறிந்தவன்; நுண்ணறிவாளன்.அவனது முடிவை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது.அவன் செய்வது குறித்து எவரும் அவனிடம் கேள்வி எழுப்ப முடியாது.அவர்கள்தான் கேள்வி கேட்கப்படுவார்கள்.அனைத்து விஷயங்களின் உண்மை நிலைகளையும் அவற்றின் பயன்களையும் அவன் அறிவான்.
தன் அடியார்களுக்கு பயன் தரக்கூடியதை மட்டுமே அவன் அனுமதிக்கிறான்.அவர்களுக்குத் தீங்கு விளைவிக்கக்கூடியதை அவன் தடை செய்கிறான்.தாய் தன் குழந்தையிடம் அன்பு காட்டுவதைவிடவும் அல்லாஹ்  தன் அடியார்களிடம் பேரன்பு கொண்டவனாக இருக்கிறான்.
எனவேதான், அல்லாஹ்  கூறுகின்றான்: தம் இறைவனிடமிருந்து அறிவுரை வந்த பிறகு (வட்டியிலிருந்து) விலகிக்கொண்டவருக்கு, சென்(ற காலத்தில் பெற்)றுவிட்டது உரியதாகும்.அவரது விவகாரம் அல்லாஹ் விடம் இருக்கிறது.
அதாவது வட்டியில் ஈடுபடக் கூடாது என அல்லாஹ்  தடை விதித்திருப்பது ஒருவருக்குத் தெரிந்த உடனேயே அவர் அதை விட்டுவிட்டால், அவர் இதற்கு முன்பு செய்த கொடுக்கல் வாங்கல் அவருக்கு உரியதாகும்.(அதை அல்லாஹ்  மன்னித்துவிடுவான்.) அல்லாஹ்  மற்றோர் இடத்தில் கூறுகின்றான்: இதற்குமுன் நடந்தவற்றை அல்லாஹ்  மன்னித்துவிட்டான் (5:95).
மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அறியாமைக் கால வட்டிகள் அனைத்தும் என் பாதங்களுக்குக் கீழே புதைக்கப்படுகின்றன.நான் ரத்துச் செய்யும் முதலாவது வட்டி, (என் பெரிய தந்தை) அப்பாஸ் அவர்களது வட்டியாகும்.
எனினும், அறியாமைக் காலத்தில் அதிகமாகப் பெறப்பட்ட பொருளை உரியவரிடம் திருப்பிக் கொடுத்துவிடும்படி நபி (ஸல்) அவர்கள் முஸ்லிம்களுக்குக் கட்டளையிடவில்லை.முன்னர் பெற்றவற்றை அவர்கள் மன்னித்துவிட்டார்கள்.இதையே அல்லாஹ்  இங்கு தெரிவிக்கின்றான்.
சயீத் பின் ஜுபைர் மற்றும் சுத்தீ (ரஹ் ) ஆகியோர், வட்டி தடுக்கப்படுவதற்கு முன்பு ஒருவர் புசித்த வட்டிப் பொருள் அவருக்குரியதுதான் என இத்தொடருக்கு விளக்கமளித்துள்ளனர்.
ஸைத் பின் அர்கம் (ரலி) அவர்களின் அடிமைப் பெண்ணான (உம்முல் வலத்) உம்மு பஹ் னா (ரலி) அவர்கள் கூறியதாவது: நான் நபி (ஸல்) அவர்களின் துணைவியார் ஆயிஷா (ரலி) அவர்களிடம், "இறைநம்பிக்கையாளர்களின் தாயே! ஸைத் பின் அர்கமை உங்களுக்குத் தெரியுமா?" எனக் கேட்டேன்.அவர்கள் "ஆம் (தெரியும்)" என்றார்கள்.
நான், "எண்ணூறு (திர்ஹம் அல்லது தீனார்) பெற்று அதாஉ என்பவர் மூலம் ஸைத் பின் அர்கமிற்கு ஓர் அடிமையை விற்றேன்.பின்னர் ஸைதிற்குப் பணம் தேவைப்பட்டதால் குறிப்பிட்ட காலம் முடிவதற்கு முன்பே அந்த அடிமையை அறுநூறு (திர்ஹம் அல்லது தீனார்) கொடுத்து நான் (அவரிடமிருந்து) வாங்கிக்கொண்டேன்" என்று கூறினேன்.
உடனே ஆயிஷா (ரலி) அவர்கள், "நீங்கள் தவறான முறையில் கொடுக்கல் வாங்கல் செய்துவிட்டீர்கள்.இதனால் ஸைத், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுடன் சேர்ந்து அறப்போர் புரிந்த நன்மையைப் பாழாக்கிவிட்டார்.அவர் பாவமன்னிப்புக் கோராவிட்டால் அவரது அறப்போருக்கான நன்மை பாழாகிவிடும் என்று ஸைதிடம் தெரிவியுங்கள்!" என்று கூறினார்கள்.
அப்போது நான், "(அவர் எனக்குத் தர வேண்டிய) இருநூறை (திர்ஹம் அல்லது தீனாரை) விட்டுக்கொடுத்து, அறுநூறு (திர்ஹம் அல்லது தீனார்) மட்டும் நான் பெற்றுக்கொண்டால்...?" என்று கேட்டேன்.அதற்கு ஆயிஷா (ரலி) அவர்கள், "சரி" என்று கூறினார்கள்.
இது, "அல்ஈனா" எனும் வியாபார முறை கூடாது என்று கூறுவோருக்கு ஆதாரமாகும்.இது தொடர்பாக வேறு பல ஹதீஸ்களும் உள்ளன.அவை "அல்அஹ் காம்" எனும் நூலில் விவரிக்கப்பட்டுள்ளன.

வட்டியில் ஈடுபடுவோர் நரகவாசிகள் 
-----------------------------------
வட்டியை அல்லாஹ்  தடை செய்துவிட்டான் என்று தெரிந்த பிறகும் வட்டியில் ஈடுபடுவோர், திண்ணமாகத் தண்டனைக்கு ஆளாகிவிட்டனர்.அவர்களுக்கெதிரான ஆதாரமும் நிலைபெற்றுவிட்டது.
எனவேதான், அல்லாஹ்  "இவர்கள் நரகவாசிகள் ஆவர்.அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பர்" எனக் குறிப்பிட்டுள்ளான்.
ஜாபிர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "வட்டி உண்போர், ஷைத்தான் தீண்டியதால் பைத்தியம் பிடித்தவன் எழுவதைப் போலன்றி (மறுமை நாளில்) எழமாட்டார்கள் என்ற இந்த வசனம் அருளப்பெற்றபோது, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: "அல்முகாபரா" எனும் குத்தகை முறையைக் கைவிடாதவர், அல்லாஹ்  மற்றும் அவனுடைய தூதரிடமிருந்து போர் அறிவிப்பைப் பெறட்டும்.
"அல்முகாபரா" என்பது விளைநிலத்தில் (ஒரு குறிப்பிட்ட பகுதியில்) விளையும் விளைச்சலில் குறிப்பிட்ட அளவை அளிப்பது என்ற ஒப்பந்தத்தின் பேரில் விவசாயம் செய்வதாகும்.
"அல்முஸாபனா" என்பது பறிக்கப்பட்ட (உலர்ந்த) பேரீச்சம் பழங்களுக்குப் பகரமாக மரத்திலுள்ள பேரீச்சம் பழங்களை விற்பதாகும்.
"அல்முஹாகலா" என்பது அறுவடை செய்யப்பட்ட தானியங்களுக்குப் பகரமாக வயலில் கதிரில் இருக்கும் தானியங்களை விற்பதாகும்.
இந்த மூன்று வியாபார முறைகளும் இவற்றைப் போன்ற பிற வியாபார முறைகளும் வட்டிக்கு வித்திடுபவையாகும் என்பதால் இவை தடை செய்யப்பட்டுள்ளன.
அறுவடை செய்யப்பட்டு காய்வதற்கு முன்பு அவற்றின் மதிப்பு தெரியாது.பொருளும் விலையும் சமமான மதிப்புடையவையா என அறிய முடியாது.

சந்தேகத்திற்கிடமானவற்றைத் தவிர்த்திடுங்கள் 
-------------------------------------------
எனவே, பொருளும் விலையும் சமமான மதிப்புடையவையா என்று தெரியாமல் இருக்கும்பட்சத்தில், இரண்டின் மதிப்பில் ஏற்றத் தாழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளது எனச் சட்ட வல்லுநர்கள் கூறியுள்ளனர்.
இவ்வாறு வட்டிக்கு வழி வகுக்கின்ற, வட்டியில் கொண்டுபோய்ச் சேர்க்கின்ற காரணிகளை அறிந்து, தத்தமது ஆய்வுக்கேற்ப அறிஞர்கள் கருத்துத் தெரிவித்துள்ளனர்.ஒவ்வொருவரின் பார்வை ஒருவிதமாக இருக்கலாம்."ஒவ்வோர் அறிஞனுக்குமேல் அறிஞன் இருக்கிறான்" என அல்லாஹ்  கூறியிருப்பது குறிப்பிடத் தக்கதாகும்.(12:76)
வட்டியைப் பொறுத்தவரை, பெரும்பாலான அறிஞர்களுக்கு அது ஒரு சிக்கலான பிரச்சனையாகவே இருந்துவந்திருக்கிறது.உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் மூன்று விஷயங்களைக் குறித்து தெளிவானதொரு முடிவை நமக்கு எடுத்துரைத்(துவிட்டு நம்மைப் பிரிந்)திருந்தால் நாம் அந்த முடிவின்படி செயல்படலாமே என நான் விரும்பியதுண்டு.
1.(ஒருவரின் சொத்தில், அவருக்குப் பெற்றோரோ மக்கயோ இல்லாமல் சகோதரன் இருக்கும்போது அவருடைய) பாட்டனாருக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும்? 
2."கலாலா" என்றால் என்ன? 
3.வட்டியின் சில வகைகள் குறித்த சட்டம்.
அதாவது வட்டியின் வாடை வீசுகின்ற சில வியாபார முறைகளை நபி (ஸல்) அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தால் நன்றாயிருந்திருக்குமே என உமர் (ரலி) அவர்கள் விரும்பினார்கள்.
தடை செய்யப்பட்ட ஒன்றுக்கு வழி வகுக்கக்கூடியதும் தடை செய்யப்பட்டதே என மார்க்கம் தெளிவுப்படுத்தியுள்ளது.ஏனெனில், ஒரு கடமையை முழுமையாக நிறைவேற்ற எது தேவையோ அதுவும் கடமைதான் என்பதைப் போன்றே, தடை செய்யப்பட்டதில் கொண்டுபோய்ச் சேர்க்கக் கூடியதும் தடை செய்யப்பட்டதுதான்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அனுமதிக்கப்பட்டவையும் மிகத் தெளிவானவை.தடுக்கப்பட்டவையும் மிகத் தெளிவானவை.இவ்விரண்டுக்குமிடையே சந்தேகத்திற்கிடமானவையும் இருக்கின்றன.
எனவே, சந்தேகத்திற்கிடமானவற்றிலிருந்து விலகிக்கொள்பவர், தன் மார்க்கத்திற்கும் மானத்திற்கும் களங்கம் ஏற்படுத்திவிடுவதிலிருந்து விலகிவிடுகிறார்.(ஆனால்) சந்தேகத்திற்கிடமானவற்றில் ஈடுபடுபவர், (பிறருடைய) வேலியோரங்களில் (கால்நடைகளை) மேய்த்துக்கொண்டிப்பவரைப் போன்றவராவார்.இவர் வேலியைத் தாண்டி கால்நடைகளை மேயவிட நேரிடுவதைப் போன்று, அவர் தடை செய்யப்பட்டவற்றில் விழுந்துவிடுவார்.
மேலும், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: சந்தேகத்திற்கிடமானதை விட்டுவிட்டு, சந்தேகத்திற்கிடமில்லாததன் பக்கம் சென்றுவிடு!
மற்றொரு ஹதீஸில், "எதைச் செய்யும்போது உள்ளத்தில் குழப்பமும், மனதில் தடுமாற்றமும், மக்கள் பார்த்துவிடக் கூடாதே என்ற எண்ணமும் ஏற்படுகிறதோ அது பாவச் செயலாகும் (அதை விட்டுவிடுங்கள்)" என்று காணப்படுகிறது.
இன்னோர் அறிவிப்பில், "மக்கள் உனக்கு என்ன தீர்ப்பளித்தாலும் உன் மனசாட்சியிடம் கேள்!" என்று இடம் பெற்றுள்ளது.

இறுதி வசனம் 
-----------------
"வட்டி தொடர்பான இந்த வசனம்தான் (275) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்கு இறுதியாக அருளப்பெற்றதாகும்" என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
அபூசயீத் அல்குத்ரீ (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: (ஒரு முறை) உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள் (மக்களுக்கு) உரையாற்றியபோது கூறினார்கள்: உங்களுக்குப் பயன் தரக்கூடிய சில விஷயங்களுக்கு நான் தடை விதிப்பதற்கும், உங்களுக்குப் பயன் தராத சில காரியங்களைச் செய்யும்படி நான் ஆணையிடுவதற்கும் வாய்ப்புண்டு.
வட்டி தொடர்பான வசனம்தான் குர்ஆனில் இறுதியாக அருளப்பெற்ற வசனமாகும்.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் அதை முழுமையாகத் தெளிவுப்படுத்துவதற்கு முன்பே இறந்துவிட்டார்கள்.எனவே, சந்தேகத்திற்கிடமானதை விட்டுவிட்டுச் சந்தேகத்திற்கிடமில்லாததன் பக்கம் சென்றுவிடுங்கள்!
அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "மக்கள் வட்டியைப் புசிக்கும் ஒரு காலம் வரும்" என்று கூறினார்கள்.
அப்போது நபி (ஸல்) அவர்களிடம், "மக்கள் அனைவருமா (வட்டி உண்பார்கள்)?" எனக் கேட்கப்பட்டது.அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "அவர்களில் வட்டி உண்ணாமல் இருப்பவரை அதன் தூசாவது அடையும்" என்று பதிலளித்தார்கள்.
தடை செய்யப்பட்ட செயலுக்குக் கொண்டுபோய்ச் சேர்க்கும் காரணிகளும் தடை செய்யப்பட்டவைதான் என்பதற்குப் பின்வரும் ஹதீஸும் ஓர் எடுத்துக்காட்டுதான்.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறினார்கள்: "அல்பகரா" அத்தியாயத்தின் இறுதி வசனங்கள் வட்டி தொடர்பாக அருளப்பெற்றபோது, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் அவற்றை மக்களுக்கு ஓதிக்காட்டினார்கள்.பின்னர் மது வியாபாரத்திற்குத் தடை விதித்தார்கள்.
இந்த ஹதீஸ் தொடர்பாக அறிஞர்கள் சிலர் கூறுகிறார்கள்: நபி (ஸல்) அவர்கள் வட்டியையும் அதன் காரணிகளையும் தடை செய்த கையோடு மதுவையும் அதன் காரணிகளான மது விற்பனை போன்றவற்றையும் தடை செய்தார்கள்.
மற்றொரு ஹதீஸில் நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: யூதர்களை அல்லாஹ்  சபிப்பானாக! (ஆடு மற்றும் மாட்டின்) கொழுப்பு அவர்களுக்குத் தடை செய்யப்பட்டிருந்தபோதும் அதை அவர்கள் உருக்கி விற்று அதன் பணத்தைச் சாப்பிட்டார்கள்.
"வட்டி உண்பவர், வட்டியை உண்ணக் கொடுப்பவர், வட்டியின் இரு சாட்சிகள், எழுத்தர் ஆகியோரை அல்லாஹ்  சபிக்கின்றான்" என நபி (ஸல்) அவர்கள் கடுமையாகக் கூறியுள்ளார்கள்.
வட்டி தொடர்பான ஒப்பந்தத்தைச் சட்ட ரீதியாகப் பதிவு செய்யும்போதுதான் சாட்சிகளும் எழுத்தரும் நியமிக்கப்படுவார்கள்.அவ்வாறு சட்டரீதியாகப் பதிவு செய்யப்பட்டாலும் அது குற்றம்தான்.ஏனெனில், எண்ணங்களைப் பொறுத்தே செயல்களுக்கு (மறுமை நாளில்) பிரதிபலன் வழங்கப்படும்.எனவே, வெளிப்படையில் சட்ட ரீதியாக அது செய்யப்பட்டாலும் வட்டி வட்டிதான்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: உங்கள் உருவங்களையும் செல்வங்களையும் அல்லாஹ்  பார்க்கமாட்டான்; உங்கள் உள்ளங்களையும் செயல்களையுமே அவன் பார்க்கின்றான்.
அபுல் அப்பாஸ் இப்னு தைமிய்யா (ரஹ் ) அவர்கள், தடை செய்யப்பட்ட ஒன்றை அனுமதிக்கப்பட்டதாக மாற்றும் தந்திரங்கள் தொடர்பாக ஒரு நூல் எழுதியுள்ளார்கள்.அதில், தவறில் கொண்டுபோய்ச் சேர்க்கும் காரணிகளையும் தடை செய்யப்பட்டவற்றின் பட்டியலில் அவர்கள் சேர்த்துள்ளார்கள்.இது தொடர்பாகப் போதுமான விளக்கங்கள் இந்த நூலில் காணப்படுகின்றன.அல்லாஹ்  அவர்களுக்கு அருள்புரிவானாக!
